GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


ERNNN 


ASTR 


PASRI 


TERRESE 


AMILN 


ILNAD 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


RUTHAL 


* LONE TK 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 257] 


CHENNAI , WEDNESDAY , DECEMBER 23 , 2015 
Margazhi7 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2046 


Part VI — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES . 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , பெரம்பலூர் மாவட்டம் . 
பெரம்பலூர் மாவட்டம் , ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , து .களத்தூர் கிராம ஊராட்சித் தலைவர் 

பதவி நீக்கம் செய்தல் குறித்த அறிவிக்கை . 

(ந .க. எண் 582/2014/ அ3 ) 
No . VI (2 )/192 ( a)/ 2015 . 

பெரம்பலூர் மாவட்டம் , ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , து .களத்தூர் கிராம ஊராட்சித் தலைவராக பதவி 
வகித்து வரும் திருமதி கே . சௌந்தரி என்பவர் தம்மீது மேவியுள்ள அதிகாரத்தை தவறாகப் பயன்படுத்தி 
கிராம ஊராட்சி / அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாகவும் , விதிமீறல்கள் ஏற்படுத்தியது தொடர்பாகவும் 
அவர்மீது கண்டறியப்பட்ட ஆறு குறைபாடுகளும் நிரூபணமாகிற நிலையில் , கிராம ஊராட்சி தலைவராக 
தொடர்ந்து செயல்பட இவரை அனுமதித்தால் , நிதி முறைகேடு மற்றும் விதிமீறல் செயல்களில் 
தொடர்ந்து ஈடுபடுவார் என்பதை கருத்திற் கொண்டு , 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
(1994 - ஆம் ஆண்டு 21 - வது சட்டம் ) - இல் பிரிவு 205 ( 11)- ன்படி ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட 
ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவரின் உளத்தேர்வின்படி திருமதி கே . சௌந்தரி என்பவரை து .களத்தூர் கிராம ஊராட்சித் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சித் தலைவர் , பெரம்பலூர் - இன் 
செயல்முறைகள் ந. க. எண் 582 /2014/ அ3 , நாள் 22 - 12 - 2015 - இன்படி உத்தரவிடப்பட்டுள்ளது என்ற அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 

தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1) - இன்கீழ் இவ்வறிவிக்கையானது வெளியிடப்படுகிறது . 


பெரம்பலூர் , 
2015 டிசம்பர் 22 . 


தரேஸ் அஹமது , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் / 
மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 
DTP - VI - 2 Ex. (257 ) 


